GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


[ Regd . No . TN / CCN / 467 / 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re . 0 .80 Paise . 


OFT 


NMENT 


- 


E 


TAMILN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


AA | PLE 
க . 


T 


L 


409S 


RUTH 
AL 


1. 

டி 





ALONE TR 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 145) 


CHENNAI, TUESDAY , JUNE 7 , 2016 
Vaikasi 25 , Thunmugi , Thiruvalluvar Aandu - 2047 


Part VI - - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES. 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , கோயம்புத்தூர் மாவட்டம் . 
கோயம்புத்தூர் மாவட்டம் , தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றியம் , தென்னமநல்லூர் கிராம 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் குறித்த அறிவிக்கை . 

(ந .க .எண் 1772/ 2012/ அ3.) 
No . VI (2 )/ 69( a )/ 2016 . 

1994 - ம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , (1994 - ம் ஆண்டு 21- வது சட்டம் ) பிரிவு 205 , 
உட்பிரிவு ( 11 )- ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள 
அதிகாரத்தின்படி கோயம்புத்தூர் மாவட்டம் , தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றியம் , தென்னமநல்லூர் கிராம 
ஊராட்சி மன்றத்தலைவர் திரு . ஆர் . சிவசாமி என்பவர் மீது ஏற்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் , 
அக்குற்றச்சாட்டுகளுக்கு அவரால் அளிக்கப்பட்ட விளக்கங்கள் மற்றும் மேற்குறிப்பிட்ட ஊராட்சி மன்றக் 
கருத்தையும் பரிசீலனை செய்து எனது உளத்தேர்வின்படி தென்னமநல்லூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . ஆர் . சிவசாமி என்பவரை ஊராட்சி மன்றத்தலைவர் பதவியிலிருந்து இவ்வறிக்கை அரசிதழில் 
வெளியிடும் நாளிலிருந்து நீக்கம் செய்து அறிவிப்பு வெளியிடப்படுகிறது . 

1994 - ம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப்பிரிவு 262(1)- ன்படி இந்த அறிவிக்கையானது 
வெளியிடப்படுகிறது . 


கோயம்புத்தூர் , 
2016 ஜூன் 7 . 


அர்ச்சனா பட்நாயக் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 
DTP - VI - 2 Ex . (145 ) 


